Kerala Gazette No. 26 dated 26th June, 2012 . 
PART I 


Section iii 


GOVERN 


கரும் 


பதியை 


MENT OF KE 


KERAL 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எச் ) துறை 
அறிக்கை 

2011 மார்ச் 18 
எண் 15488 / ச . இ . எச் . 1/ 2010 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1932 பல்குணம் 27 . 


2011 மார்ச் மாதம் 17ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 
கெ . மதுசூதனன் நாயர் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் 


2011- ன் அவசரச்சட்ட 


ம் எண் 23 


2011 - ன் கேரள உடல் நல பாதுகாப்பு பணி ஊழியர்களும் 
மற்றும் உடல் நல பாதுகாப்பு சேவை நிறுவனங்களும் 
( வன்முறையும் சொத்துக்களின் அழிவும் 

தடை செய்தல் ) அவசரச்சட்டம் 
இந்தியக்குடியரசின் அறுபத்தியிரண்டாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்ட ஒரு அவசரச்சட்டம் . 

உடல்நல பாதுகாப்புபணி ஊழியர்களுக்கு எதிராக உள்ள வன்முறையை 
தடை செய்தவற்கும் மற்றும் உடல்நல பாதுகாப்பு சேவை நிறுவனங்களினுடைய 
சொத்துக்களின் அழிவையும் நஷ்டத்தையும் தடைசெய்வதற்கும் அதனுடன் 
சம்பந்தப்பட்டதோ அதனுடன் தொடர்புடையதோ ஆன காரியங்களுக்காகவும் 
வேண்டிய ஒரு அவசரச்சட்டம் . 


முகவுரை. - உடல்நல பாதுகாப்புப்பணி ஊழியர்களுக்கு எதிராக உள்ள 
வன்முறையை தடை செய்தவற்கும் மற்றும் உடல் நல பாதுகாப்பு சேவை 
நிறுவனங்களினுடைய சொத்துக்களின் அழிவையும் , நஷ்டத்தையும் தடை 
செய்வதற்கும் அதனுடன் தொடர்புடைய காரியங்கள் தோன்றியிருப்பதனாலும் ; 


2010 - ன் கேரள உடல்நல பாதுகாப்புபணி ஊழியர்களும் மற்றும் உடல்நல 
பாதுகாப்பு சேவை நிறுவனங்களும் (வன்முறையும் சொத்துக்களின் அழிவும் 
தடை செய்தல் ) அவசரச்சட்டம் ( 2010 - ன் 51) 2010 ஆகஸ்ட் மாதம் 21ஆம் 
தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டதாலும் ; 


2010 டிசம்பர் 21ஆம் தேதி தொடங்கி 2011 ஜனவரி 3ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் மேற்கூறிய 
2010 - ன் 51வது அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 


மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 
2011 - ன் கேரள உடல்நல பாதுகாப்புபணி ஊழியர்களும் மற்றும் உடல்நல பாது 
காப்பு சேவை நிறுவனங்களும் (வன்முறையும் சொத்துக்களின் அழிவும் 
தடை செய்தல் ) அவசரச்சட்டம் (2011- ன் 19) 2011 ஜனவரி 22ஆம் தேதி கேரள 
ஆளுநரால் விளம்பரம் செய்யப்பட்டதாலும் ; 


2011 பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்கி 2011 பிப்ரவரி 24ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் மேற்கூறிய 
2011- ன் 19வது அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையின் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 


இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு ( 2) - ன் , 
துணைஉட்பிரிவு ( எ) - ன் அடிப்படையில் 2011- ன் கேரள உடல்நல பாதுகாப்பு 
பணி ஊழியர்களும் மற்றும் உடல்நல பாதுகாப்பு சேவை நிறுவனங்களும் 
( வன்முறையும் சொத்துக்களின் அழிவும் தடை செய்தல் ) அவசரச்சட்டம் , 
( 2011 - ன் 19) 2011 மார்ச் 18ஆம் தேதி அமலில் இருந்து நின்றுவிடுவதாலும் ; 


மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலை நிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 


கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் 
தாம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ளது 
என்று கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 


தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ன் படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --(1 ) இந்த அவசரச்சட்டம் 2010 - ன் 
கேரள உடல்நல பாதுகாப்புபணி ஊழியர்களும் மற்றும் உடல்நல பாதுகாப்பு 
சேவை நிறுவனங்களும் (வன்முறையும் சொத்துக்களின் அழிவும் தடை செய்தல் ) 
அவசரச்சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

(2) இது 2010 ஆகஸ்ட் 26ஆம் தேதி அமலுக்கு வந்திருப்பதாக கருதப்பட 
வேண்டும் . 

2 . விளக்கங்கள் . இந்த அவசரச் சட்டத்தில் சந்தர்ப்பம் மாறாக தேவைப் 
படாதபட்சத்தில் , 

( எ ) " உடல்நல பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் நோயாளிகளுடைய 
சிகிட்சைக்குள்ள வசதிகள் உள்ளதும் அவர்களுடைய சேர்க்கைக்கும் , 
தங்குவதற்குமாக உபயோகப்படுத்தக்கூடியதுமான ஏதேனும் தனியார் 
மருத்துவமனையும் மகப் பேறு மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட 
ஏதாவதுமாகவோ தொடர்ந்து குடிபெயர்ப்பிற்கும் மகப்பேறிற்கு முன்பும் , 
பின்பும் உள்ள பராமரிப்பின் தேவைக்குமாக பெண்களை எப்போதும் 
பிரவேசிப்பிக்கின்றதும் தங்கவைக்கின்றதுமான எந்த ஒரு தனியார் நோய் 
விடுபட்டோர் இல்லமும் , ஏதேனும் நோயோ, காயமோ , உடலாலோ , 
மனதாலோவான தளர்ச்சியோ அனுபவிக்கின்ற நபர்களுடைய அனுமதித்த 
லுக்கும் தங்கவைத்தலிற்கும் உபயோகிப்பதோ உபயோகப்படுத்துவதற்கு எண்ணு 
வதோ ஆனதும் சிகிட்சையோ, பராமரிப்போ இவை இரண்டுமோ நல்கக்கூடி 
யதுமான எந்த ஒரு தனியார் மருத்துவமனையும் உட்பட உள்ள மக்களுக்கு 
உடல்நலபாதுகாப்பு நல்குவதும் மாநில அல்லது மத்திய அரசாங்கத்தினு 
டையவோ , உள்ளாட்டி குழுக்கள் , முத லானவற்றினுடையவோ கட்டுப்பாட்டி 
லுள்ளதுமான எல்லா நிறுவனங்களும் என்று பொருள்படுவதும் ஒரு நோய் 
விடுபட்டோர் இல்லமும் , நோய் விடுபட்ட பிறகு ஓய்வு எடுக்கக்கூடிய விடுதியும் , 
மருத்துவ விடுதியும் , வீடும் அல்லது சுகாதார பாதுகாப்பு சேவை ஊழியர்களின் 
கலந்தாலோசிப்பு அறைகளும் உட்படும் ; 

( பி ) ஒரு உடல்நல பாதுகாப்பு சேவை நிறுவனமுமாக சம்பந்தப்பட்டு 
“உடல்நல பாதுகாப்பு சேவை ஊழியர்கள் என்பதில், -- 

(i ) உடல்நல பாதுகாப்பு சேவை நிறுவனங்களில் வேலை செய்கின்ற 
பதிவு செய்துள்ள மருத்துவ பயிற்சியாளர்கள் ( தற்காலிக பதிவு செய்யப்பட்டவர்கள் 
உட்பட) ; 

( ii ) பதிவு செய்யப்பட்ட நர்சுகள் ; 
( iii ) மருத்துவ மாணவர்கள் ; 


( iv ) நர்சிங் மாணவர்கள் ; 

( v ) மருத்துவ சேவை நிறுவனங்களில் நியமிக்கப்பட்டதும் வேலை 
செய்து வருகிறதுமான மருத்துவ தொடர்பான வேலையாட்கள் ( பாராமெடிக்கல் 
வர்க்கேழ்ஸ் ) போன்றவர்கள் உட்பட்டதாகும் ; 

(C ) " குற்றவாளி ” எனில் , தானாக அல்லது ஒரு கூட்டம் நபர்களுடையவோ, 
சங்கங்களினுடையவோ ஒரு உறுப்பினராகவோ தலைவராகவோ இந்த அவசரச் 
சட்டத்தின் பிரகாரமுள்ள வன்முறை செய்யவோ செய்வதற்கு முயற்சி செய் 
யவோ தூண்டவோ, தூண்டுதல் நல்கவோ செய்கின்ற எந்த ஒரு நபரும் என்று 
பொருள்பொடும் . 

( டி ) " சொத்து எனில் , எந்த ஒரு சுகாதார பாதுகாப்பு சேவை 
ஊழியரினுடையவோ , சுகாதார பாதுகாப்பு நிறுவனத்தினுடையவோ பொறுப்பிலோ, 
கட்டுப்பாட்டிலோ கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதோ ஆன ஏதேனும் அசையும் 
அல்லது அசையா சொத்தோ , மருத்துவ உபகரணங்களோ மருத்துவ இயந்திரங்களோ 
என்று பொருளாகிறது ; 

( இ ) " வன்முறை " எனில் , ஏதேனும் சுகாதார பாதுகாப்பு சேவை 
நிறுவனத்தில் வேலையிலிருக்கும் ஏதேனும் சுகாதார பாதுகாப்பு சேவை 
ஊழியருக்கு ஏதேனும் அசம்பாவிதமோ, காயம் உண்டாவதோ, உயிருக்கு 
ஆபத்து ஏற்படுவதோ ஆன செயல்களோ, மிரட்டலோ , வேலைக்கு தடையோ , 
விக்னமோ சுகாதார பாதுகாப்பு நிறுவனத்தின் சொத்திற்கு நஷ்டம் 
உண்டாக்குதலோ என்று பொருள்படும் ; 

3 . வன்முறை தடை செய்தல் . -- சுகாதார பாதுகாப்புபணி ஊழியர்களுக்கு 
எதிராக உள்ள வன் முறை அல்லது சுகாதார பாது காப்பு சேவை 
நிறுவனத்தின் சொத்திற்கு , அழிவோ நஷ்டமோ ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு 
வேலையும் இதனால் தடை செய்யப்படுகிறது . 

4 . 3ஆம் பிரிவின் மீறுதலுக்குரிய தண்டனையும் மற்றம் விளைவுகளும் . -- 
( 1 ) 3ஆம் வகுப்பிற்கு எதிராக ஏதேனும் செயல் செய்கின்ற எந்த ஒரு 
குற்றவாளிக்கும் மூன்று வருடம் வரையிலான தண்டனையும் ஐம்பதாயிரம் 
ரூபாய் வரையிலான பிழை தண்டனையும் விதிக்கப்படலாம் ; 

(2 ) 3ஆம் பிரிவின்படி செய்கின்ற எந்த ஒரு குற்றமும் பிடியாணையின்றி 
கைது செய்வதற்கும் ஜாமீன் அனுமதிக்க முடியாததும் ஆகும் ; 

( 3) மேற்குறிப்பிட்ட துணைப்பிரிவு (1)-ல் கூறப்பட்டுள்ள தண்டனைக்குப் 
புறம்பாக குற்றவாளி அழிக்கப்பட்ட அல்லது நாசம் செய்யப்பட்ட மருத்துவ 
உபகரணத்தினுடைய உண்மையான விலையின் இருமடங்கு விலையும் , 
குற்றத்தை விசாரிக்கின்ற நீதிமன்றம் விதிக்கின்றபடி சொத்திற்கு ஏற்படுத்திய 
நஷ்டமும் , சுகாதார பாதுகாப்பு சேவை நிறுவனத்திற்கு கொடுக்க கடமை 
யுடையவராக இருப்பார் ; 


( 4 ) குற்றவாளி மேலே ( 3 ) ஆம் துணைப்பிரிவின்படி நஷ்டஈடு 
கொடுக்காதபட்சத்தில் அந்த தொகை அந்த நபரிடமிருந்து கிடைக்கக்கூடியதான 
பூமி வரியின் ஒரு நிலுவை 1968 - ன் கேரள வருவாய் வசூல் சட்டத்தின் விதி 
முறைப்படி வசூலாக்கப்படவேண்டியதாகும் ; 

(5 ) இந்த அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகள் தற்சமயம் நடைமுறையி 
லுள்ள வேறு ஏதாவது சட்டங்களின் ஏற்பாடுகளுக்கு துணையாகவும் 
அவைக்கு பங்கம் ஏற்படுத்தாமலும் இருக்க வேண்டியதாகும் ; 

5 . மருத்துவ சிகிட்சைக்குரிய முழு விவரம் கொடுப்பகற்கான சுகாதார 
பாதுகாப்பு சேவை நிறுவனங்களின் கடமை. ஒவ்வொரு சுகாதார பாதுகாப்பு 
சேவை நிறுவனத்திற்கும் , அவ்வாறான சுகாதார பாது காப்பு சேவை 
நிறுவனங்கள் கொடுத்த மருத்துவ சிகிட்சையை குறித்தான முழு விவரம் அந்த 
நிறுவனங்களில் சிகிட்சை தேடுகின்ற நோயாளிகளுக்கோ அவர்களுடைய 
உறவினர்களுக்கோ எழுத்து மூலமாக கொடுப்பதற்கு கடமையுடையதாக 
இருக்கும் . 

6 . புகாருக்கான தீர்வு முறை . -- ( 1 ) சுகாதார பாதுகாப்பு சேவை 
நிறுவனங்கள் வழியாக கிடைக்க கூடிய சிகிட்சையில் வரும் தவறுகளை 
குறித்தான நோயாளிகளுடையவோ அவர்களின் உறவினர்களுடையவோ புகார்கள் 
தீர்ப்பதற்கு மாநில அளவில் ஒரு புகார் தீர்வு மையம் இருக்கவேண்டும் ; 

( 2 ) குறை தீர்வு மைய முறையில் உருவாக்கும் அதிகாரங்களும் 
செயல்பாடுகளுக்குரிய நடவடிக்கை முறைகளும் சட்டங்களால் நிர்ணயம் 
செய்யப்படலாம் எனும் , அத்தகைய முறையில் இருப்பதுமாகும் ; 

7 . சட்டங்கள் உருவாக்குவதற்கான அதிகாரம் . -- (1) இந்த அவசரச்சட்டத் 
திலுள்ள ஏற்பாடுகளை நடைமுறைபடுத்துவதான தேவைக்காக அரசுக்கு 
அரசிதழ் வழியாக விதிகள் உருவாக்கலாம் . 

(2 ) இந்த அவசரச்சட்டத்தின்படி உருவான எந்த ஒரு சட்டமும் அது 
உருவாக்கியதன் பிறகு முடிந்த அளவு விரைவில் , சட்டசபை கூட்டத்திலாக 
இருக்கும்போது சபை முன்பாக ஒரு கூட்டத்திலோ தொடரான இரண்டு 
கூட்டங்களிலோ வரக்கூடிய மொத்தம் பதினான்கு நாட்களுக்கு வைக்கப்பட 
வேண்டியதும் அவ்வாறு அது எந்த கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறதோ அந்த 
கூட்டமோ, அதை தொடர்ந்துவரும் கூட்டமோ முடிவடைவதற்கு முன்பாக 
சட்டசபை சட்டத்தின் ஏதேனும் திருத்தல் வரவோ அந்த சட்டம் உருவாக்க 
வேண்டாம் என்று தீர்மானிக்கவோ செய்கின்றபட்சம் அந்த சட்டத்திற்கு 
அதற்குபிறகு அதனதன் செயல்போல , அப்படி மாற்றப்பட்ட முறையில் 
மட்டும் அமல் படும் தன்மையிருக்கவோ , எந்த ஒரு செயல் பாடும் 
இல்லாமல் போகவோ செய்கின்றதுமாகும் . எனினும் , அத்தகைய ஏதேனும் 
செயல்களின் செயல்பாட்டிற்கு தடை வராத முறையிலாக இருக்க வேண்டும் . 


8 . இரத்தாதலும் தவிர்ப்பும் .- (1) 2011 - ன் கேரள உடல்நல பாதுகாப்புப்பணி 
ஊழியர்களும் மற்றும் உடல்நல பாதுகாப்பு சேவை நிறுவனங்களும் (வன்முறையும் 
சொத்துக்களின் அழிவும் தடை செய்தல் ) ( 2011 - ன் 19 ) இதனால் இரத்து 
செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்கூறிய 
அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதற்சட்டத்தின் கீழ் செய்ததோ 
செய்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் காரியமோ எடுத்ததோ எடுத்ததாக 
கருதப்படுவதோ ஆன ஏதேனும் நடவடிக்கையோ இந்த அவசரச்சட்டப்படி 
திருத்தம் செய்த முதற் சட்டத்தின்கீழ் செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்பட 
வேண்டும் . 


ஆர் . எஸ் . கவாய் , 


ஆளுநர். 


